





ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 


ஸ்ரீ ரஸ்து. 
ஸ்ரீ ரகுநந்தன பரப்ரஹ்மணே நம: 


ஆதித்ய ஹ்ருதய 


ஸ்தோத்ரம்‌ 


மயிலை கொ. பட்டாபிராம முதலியார்‌ 
எழுதிய 


ப்ரதிபத தாத்பர்யம்‌. 


சென்னை 


ஸ்ரீ வைஷ்ணவ முத்ரணாலயத்தில்‌ 
பதிப்பிக்கப்‌ பெற்றது 


1929 


காபிரைட்‌ ரிஜர்வட்‌) [விலை அணா 3 














ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





ஸ்ர 


ஸ்ரீராமஜெயம்‌. 
ஸ்ரீராம நாம வைபவம்‌ 


நாடிய பொருள்‌ கைகூடும்‌ 
ஞானமும்‌ புகழுமுண்டாம்‌ 
வஷீடியல்‌ வழியதாக்கும்‌ 
னேரியங்க மலை நோக்கும்‌ 
நீடியவரக்கர்சேனை 
நீறுபட்டழியவாகை 
தடிய சிலையிராமன்‌ 
தோள்‌ வலிகூறுவோர்க்கே. 


நன்மையுஞ்‌ செல்யமு நாஞநல்குமே 
தின்மையும்‌ பாவமுஞ்‌ சிதைந்து தேயுமே 
சென்மமு மரணமுயின்றித்‌ தீருமே 
இம்மையே ராமவெண்றி ரண்டெழுத்தினால்‌. 














ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 








விஞ்ஞாபனம்‌ 


ஸ்ரீய: பதியான ஸர்வேச்வரனுடைய ஆஞ்யா ரூபமாள வேதத்தினுட்‌ 
பொருளை நன்றாக அறிவதற்கு இதிஹாஸ புராணங்கள்‌, ஸாதனமாக யிருப்பது 
யாவருக்கும்‌ தெரிந்த விஷயமே. இதிஹாஸச்ரேஷ்டமாய்‌ “வேத வேத்யே ப்ரே 
பும்ஸிஜாதே தசரதாத்மஜேவே தப்ரா சேசஸா தாஸீத்‌ ஸாக்ஷாத்‌ ராமாயணாத்‌ 
மன (ஸர்வேச்வரன்‌ தசரதருக்கு குமாரராக அவதரித்த போது அவனை 
ப்ரதிபாதிக்கிற வேதமே ஸ்ரீ ராமாயணமாக ஆயிற்று.) என்றபடி விசேஷ மகிமையை 
யுடைய ராமாயணத்தை “ஒச்வர்யார்த்தியோடு, மோக்ஷார்த்தியோடுூ வாசியற) 
ஸகலரும்‌ ஸதா ஸேவிப்பது வழக்கம்‌. இக்கிரந்தத்தில்‌ யுத்தகாண்டத்தில்‌ 107-வது 
ஸர்க்கத்தில்‌ காணப்படும்‌ "ஆதித்ய ஹ்ருதயம்‌” என்கிற ஸ்தோத்ரம்‌ விசேஷ 
மஹிமையுடையது. இந்த ஸ்தோத்திரத்தால்‌ ஸூர்ய மண்டல மத்ய வர்த்தியான 
ஸர்வேச்வரனை த்யானித்தால்‌ எல்லாவித பலன்களும்‌ கைக்கூடும்‌. இது யுத்தத்‌ 
தில்‌ ஜயத்தை உண்டாக்கக்‌ கூடியது, அனாதியானது, மிகவும்‌ பவித்ரமானது, 
ஸகலமான சத்ருக்களையும்‌ ஜெயிக்கக்‌ கூடியது, எப்பொழுதும்‌ ஜயத்தையே 
விளைவிக்கக்‌ கூடியது, அழிவில்லாதது, அழிவற்ற பலத்தை கொடுக்கக்‌ கூடியது, 
மங்களங்களுக்‌ கெல்லாம்‌ மங்களமானது, எல்லாவித பாவங்களையும்‌, எல்லாவித 
வ்யாதிகளையும்‌ போக்கடிப்பது, ஆயுஸ்ஸை வ்ருத்தி செய்வது. ஸ்தோத்ரங்களுக் 
கெல்லாம்‌ மேற்பட்டது. இதின்‌ மஹிமையை அறிந்த அகஸ்த்ய மஹாமுனி, ராம 
ராவண யுத்தத்தை பார்ப்பதற்காக தேவர்களுடன்‌ வந்தபோது, யுத்தத்தில்‌ இளைப்‌ 
புற்றிருந்து மறுபடியும்‌ போருக்கு வந்து தன்‌ எதிரில்‌ நிற்கும்‌ ராவணனைப்‌ பார்த்து 


பப 











ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





இனிச்‌ செய்ய வேண்டியது யாதென்று ஆலோசித்துக்‌ கொண்டிருக்கும்‌ ராமபிரா 
னைப்‌ பார்த்து, இதின்‌ மஹிமையை விசேஷமாக எடுத்துறைத்து விட்டு "ராமா! நீர்‌ 
இந்த ஆதித்ய ஹ்ருதயத்தை ஜபியும்‌. இந்த க்ஷணத்திலேயே ராவணனை நிரஸித்து 
விடலாம்‌" என்று சொல்லிவிட்டு தன்‌ ஸ்தானம்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. அகஸ்த்ய 
பகவான்‌ உரைத்த வண்ணமே சக்ரவர்த்தி திருமகன்‌ சுத்தியாக யிருந்துக்கொண்டு 
ஆசமனாதிகளைச்‌ செய்து ஆதித்யஹ்ருதயத்தை பக்தியோடு ஜபித்துவிட்டு ஸந்‌ 
தோஷமாக யுத்தத்துக்குச்‌ சென்றார்‌. அப்பொழுது ஸுர்ய மண்டல மத்ய வர்த்தி 
யான புருஷோத்தமன்‌ ராமனுக்குத்‌ தோன்றி “ராக்ஷஸர்களுக்‌ கரசனான ராவணன்‌ 
நாசத்தை அடைவான்‌. நீ த்வரையுடன்‌ இரு" என்று கூறினார்‌. 


இந்த “ஆதித்ய ஹ்ருதயம்‌” "ப்ராசீன ஸ்ரீ ராமாயண க்ரந்தங்களில்‌ 
காணப்படுகிறதில்லை." யென்றும்‌, புதிதாக சேர்த்து அச்சிடப்பட்டிருக்கிற தென்றும்‌ 
சிலர்‌ அபிப்பிராயப்‌ படுகிறார்கள்‌. அதற்கு காரணம்‌ கீழ்வருமாறு உரைக்கிறார்கள்‌. 
"ரீ ராமாயணத்துக்கு வ்யாக்யானம்‌ செய்தவர்களில்‌ ஒருவரான கோவிந்தராஜரே 
அது விஷயமாய்‌ தம்முடைய வ்யாக்யானத்தில்‌ ப்ரஸ்தாபம்‌ செய்கிறார்‌. 


ஸ்ரீ ராமாயணத்துக்கு ப்ராசீன வ்யாக்யாதாக்களான 'உடாரி' :கதகர்‌' 
முதலானோருடைய வ்யாக்யானங்களை அடியொற்றியே கோவிந்தராஜர்‌ 
மஹேச்வர தீர்த்தர்‌ முதலான நவீன வ்யாக்யாதாக்கள்‌ தங்கள்‌ வ்யாக்யானங்களை 
எழுதலாயினர்‌. கோவிந்தராஜர்‌ ஆதித்ய ஹ்ருதயத்திற்கு வ்யாக்யானம்‌ செய்து 
விட்டு கடைசியில்‌ “அயஞ்ச ஸர்க: கேஷுசித்‌ கோசேஷு நத்ருச்யதே, உடாரிணா 
நவ்யாக்யா தஸ்ச ஆரம்பாத்‌ ப்ரப்ருதி ப்ரபந்த ப்ரதிபாதித நாராயண பரத்வ 
விருத்தஞ்‌ சாத்ர ப்ரதிபாதி ஸூர்ய பரத்வம்‌ அஸ்மிம்சகாண்டே த்ரிம்‌ சதுத்தர சத 
ஸர்காஸ்‌ தோகணிதா பவேயு:" என்று கூறியிருக்கிறார்‌. 


"இதனால்‌ தெரிகிற தென்னவென்றால்‌ ப்ராசீன வ்யாக்யாதாவான உடாரி 
இந்த ஸர்க்கத்துக்கு (ஆதித்ய ஹ்ருதயத்துக்கு வ்யாக்யானம்‌ செய்யாததாலும்‌, 
அவரே யுத்த காண்த்தில்‌ 130-ஸர்க்கமே யுள்ளதென்று கூறி யிருக்கையாலும்‌ (இந்த 
ஸர்க்கத்தை சேர்த்தால்‌ 131-ஸர்க்கமாகும்‌) முதலிலிருந்து கடைசிவரையில்‌ ஸ்ரீ 
ராமாயணம்‌ நாராயண பரத்வத்தையே ப்ரதி பாதித்துக்‌ கொண்டுவந்து இவ்விடத்தில்‌ 
ஸூர்யனுக்கு பரத்வம்‌ சொல்லுவது தகாததாகையாலும்‌, இது புதிதாய்‌ சேர்க்கப்‌ 
பட்டதென்பதற்கு யாதொரு குறையு மில்லையென்றும்‌ தோன்றுகிறது. 

“மேலும்‌,  ஸஹிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி:, அர்த்திதோ 
மாநுஷேலோகே ஜஞ்யே விஷ்ணுஸ்‌ ஸநாதன: என்றபடி அவதரித்த ஸாக்ஷாத்‌ 
விஷ்ணுவான ராமன்‌ யுத்தத்தில்‌ ராவணனை கொல்லமுடியாமல்‌ சிந்தித்ததாயும்‌ 
அகஸ்திய மஹாமுனி அவ்விடம்‌ வந்து ஆதித்ய ஹ்ருதயத்தை ராமனுக்கு 


| 











ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





உபதேசித்ததாயும்‌ சொல்லுவது ராமனுடைய ஸர்வ சக்தித்வாதிகளுக்கு குறைவு 
ஏற்படும்‌." 


இத்தோத்திரம்‌ மிகவும்‌ ப்ராசீனமானதாகையாலும்‌, சிறந்த மஹிமையை 
உடையதாகையாலும்‌, வெகு நாளாய்‌ இஷ்டஸித்தியை நிறைவேற்றுவதாலும்‌, 
அநேக பெரியோர்களால்‌ அநுஸந்திக்கப்படுவதாலுந்தான்‌ கோவிந்தராஜரும்‌ இதற்கு 
வ்யாக்யானம்‌ செய்ய இணங்கினாரென்று தோன்றுகிறது. கோவிந்த ராஜரும்‌, 
தனிஸ்லோகி என்கிற ஸ்ரீராமாயண வ்யாக்யானத்தை செய்த பெரியவாச்சான்‌ 
பிள்ளையும்‌, ஆதித்ய ஹ்ருதயத்துக்கு நாராயணபரமாகவே அர்த்தம்‌ செய்தனர்‌. 
ஆயினும்‌, இத்தோத்திரம்‌ (ஆதித்ய ஹ்ருதயம்‌) யாரோ ஒரு மஹாத்மாவினரால்‌ 
செய்யப்பட்ட தென்பதற்கு யாதொரு குறையுமில்லை. ஆதலால்‌ இதன்‌ மஹிமை 
மிகவும்‌ புகழத்தக்கதே. 
“ஆதித்ய ஹ்ருதயம்‌” என்கிற பெயர்‌ இக்கிரந்தத்திற்கு வந்ததற்கு பல 
காரணங்களிருப்பினும்‌ சிலவற்றை இங்கே பகர்வோம்‌: - 
(1) ஸூர்யனை ப்ரகாசிப்பிக்கிறது. 
2 ஆதித்ய (சூர்ய மண்டலத்தை அடைந்த புருடன்‌ 
(3) சூர்ய மண்டலத்தின்‌ ஹ்ருதயத்தை அடைந்த (நாராயணனைப்‌ பற்றி 
கூறுகிற க்ரந்தம்‌. 
இத்தோத்திரத்தை ச்ரத்தா பக்தியுடன்‌ படிப்பவர்களுக்கு இஷ்ட பூர்த்தி 
யுண்டாகுமாகையால்‌, இதன்‌ பொருள்‌ எல்லோரும்‌ அறிந்து உஜ்ஜீவிக்கும்‌ பொருட்டு 
தமிழில்‌ அருளி எழுதப்பட்டது. இதில்‌ தோஷங்களேதேனும்‌ இருப்பாயின்‌ 
மஹான்கள்‌ அவற்தை பொருத்தருள வேணுமாய்‌ ப்ராத்திக்கிறேன்‌. 
இங்ஙனம்‌, 
ஸ்ரீ வைஷ்ணவ தாஸன்‌ 
மயிலை. பட்டாபிராமன்‌. 














ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 


ஸ்ரீஸ்தா லஷ்மண பரத சத்ருக்ந ஹனுமத்ஸமேத 


ஸ்ரீ ரஸ்து. 


ஸ்ரீராமசந்த்ர பரப்ரஹ்மணே நம: 


ஆதித்ய ஹ்ருதய 


ஸ்தோத்திரம்‌. 


ததோ யுத்தபரிஸ்ராந்தம்‌ 


ஸமரே சிந்தயா ஸ்திதம்‌ 
ராவணம்‌ சாக்ரதோ த்ருஷ்ட்வா 
யுத்தாய ஸமுபஸ்திதம்‌. 


தைவகைய்ச ஸமாகம்ய 
த்ரஷ்டு மப்யாகதோ ரணம்‌ 


உபாகம்யாப்ரவீத்‌ ராம 


அகஸ்த்யோ பகவான்‌ ரிஷி: 





















































பதவுரை. 
தத: பிறகு, 
ரணம்‌ யுத்தத்தை, 
த்ரஷ்டும்‌ பார்ப்பதற்காக 
தைவதைஸ்ச தேவர்களுடன்‌, 
ஸமாகம்ய கூடி 
அப்யாகத: வந்த, 
பகவான்‌ அதிக மஹிமையையுடைய 
ரிஷி: ஞாநவானான, 
அகஸ்த்ய: அகஸ்த்யர்‌, 
யுத்த பரிஸ்ரார்ந்தம்‌ | போரில்‌ இளைப்புற்றவரும்‌, 
யுத்தாய யுத்தத்திற்காக 
ஸமுபஸ்திதம்‌ வந்த, 
ராவணஞ்ச ராவணனையும்‌, 
அக்ரத: எதிரில்‌, 
த்ருஷ்ட்வா பார்த்து, 
ஸமரே யுத்தத்தில்‌, 
சிந்தயா ஆலோசனையுன்‌ 
ஸ்திதம்‌ இருப்பவரான, 























ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 


























ராமம்‌ ஸ்ரீ ராமபிரானை, 
உபாகம்ய கிட்டி, 
அப்ரவீத்‌ சொன்னார்‌, 
(தாத்பர்யம்‌): - அனந்தரம்‌, யுத்தத்தைப்‌ பார்ப்பதற்காக தேவர்களுடன்‌ 


வந்திருந்த விசேஷமான மாஹாத்மியத்தையுடைய த்ரிகாலஞானியான அகஸ்த்ய 
மஹாமுனி, யுத்தத்தில்‌ இளைப்புற்றிருந்து மறுபடியும்‌ போருக்கு வந்து தன்‌ எதிரில்‌ 
நிற்க்கும்‌ ராவணனைப்‌ பார்த்து, இனிச்‌ செய்யவேண்டியது யாதென்று ஆலோசித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ சக்ரவர்த்தி திருமகனைக்‌ கிட்டி இவ்வாறு சொல்லலாயினார்‌. (1-2) 


(அவதாரிகை): - இம்‌ மூன்று ச்லோகங்களால்‌ இந்த தோத்திரத்தின்‌ 
ஒப்புயர்வற்ற பெருமையை வெளியிடுகிறார்‌. 


3 ராம ராம மஹாபாஹோ ஸ்ருணு குஹ்யம்‌ ஸநாதனம்‌ 
ஏன ஸர்வாந்‌ அரீன்‌ வத்ஸ ஸமரே விஜயிஷ்யஸி. 


4 ஆதித்ய ஹ்ருதயம்‌ புண்யம்‌ ஸர்வ மாத்ரு விநாறனம்‌; 
ஐயாவஹம்‌ ஜபம்‌ நித்யம்‌ அக்ஷய்யம்‌ பரமம்‌ சிவம்‌, 


5 ஸர்வமங்கள மங்கள்யம்‌ ஸர்வ பாப பரணாமானம்‌ 
சிந்தாமோக ப்ரமம்மனம்‌ ஆயுர்வர்த்தன முத்தமம்‌. 


















































பதவுரை. 
ராம ராமா ஹே ராமா 
மஹாபாஹோ பெரிய புஜ முடையவனே, 
வத்ஸ ஏ குழந்தாய்‌, 
யேன எதனால்‌, 
ஸமரே யுத்தத்தில்‌, 
அரீன்‌ சத்ருக்களை, 
ஸர்வான்‌ எல்லாறையும்‌, 
விஜயிஷ்யஸி ஜெயிப்பாயோ (அப்படிபட்ட), 
குஹ்யம்‌ ரஹஸ்யத்தை, 
ஸநாதனம்‌ அனாதியும்‌, 
புண்யம்‌ பரிசுத்தமும்‌, 

i : . | எல்லா சத்ருக்களையும்‌, 
ஸர்வசத்ருவினாசனம்‌ நாசம்‌ செய்வதும்‌ 
ஜயாவஹம்‌ ஜயமளிப்பதும்‌ 
நித்யம்‌ அழிவில்லாததும்‌, 
அ அழிவற்ற பலத்தை 

யுடையதும்‌, 

















ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 











பரமம்‌ சிவம்‌ பரமமங்களமானதும்‌ 
ஸர்வமங்கள எல்லா மங்களங்களுக்கும்‌ 
மங்கள்யம்‌ மங்களமானதும்‌, 
ஸர்வபாப எல்லாவித பாவங்களை 
ப்ரணாசனம்‌ யொழிப்பதும்‌, 





மனதின்‌ துயரத்தையும்‌, 
சிந்தாசோகப்ரசமனம்‌ | தேஹ பீடையையும்‌ 








பொழிப்பதும்‌, 
ஆயுர்வர்த்தனம்‌ ஆயுளை வ்ருத்தி செய்வதும்‌, 
உத்தமம்‌ சிறந்ததும்‌, (ஆன) 

சூர்யமண்டலத்துத்‌ 


அந்தர்யாமியாக இருந்துள்ள 
நாராயணனை ப்ரதிபாதிக்கிற 
ஆதித்ய ஹ்ருதய மென்கிற 
ஜபம்‌ தோத்திரத்தை, 

ஸ்ருணு கேள்‌ 


ஆதித்ய ஹ்ருதயம்‌ 




















(தாத்பர்யம்‌): - ராமா! ராமா ! [ராமன்‌ விசாரப்‌ பட்டுக்கொண்டிருப்பதாலும்‌, 
மிகவும்‌ ஆதாரம்‌ இருப்பதாலும்‌, காரியத்திலுள்ள அவஸரத்தாலும்‌, இரண்டு தரம்‌ 
ராமா வென்று ஸம்போதிக்கப்பட்டது] எல்லா விதத்தாலும்‌ பெருமையையுடைய 
பாஹுக்களை உடையவனே! நீ எந்த ஸ்தோத்திரத்தால்‌ எல்லா சத்ருக்களையும்‌ 
யுத்தத்தில்‌ ஜயிப்பாயோ அப்படிப்பட்ட பரம ரஹயஸ்மானதும்‌, அனாதியானதும்‌, 
பவித்ரமானதும்‌, எல்லா சத்ருச்களையும்‌ நாசம்‌ செய்யக்கூடியதும்‌, எப்பொழுதும்‌ 
ஜயத்தை விளைவிக்கக்‌ கூடியதும்‌, அழிவில்லாததும்‌, அழிவில்லாத பலத்தைக்‌ 
கொடுக்கக்‌ கூடியதும்‌, மங்களங்களுக்கெல்லாம்‌ மங்களமானதும்‌, எல்லாப்‌ 
பாவங்களையும்‌ போக்கடிப்பதும்‌, எல்லாவித்‌ வ்யாதிகளையும்‌ தீர்ப்பதும்‌, ஆயுஸ்‌ 
ஸை வ்ருத்திசெய்வதும்‌, ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம்‌ மேற்பட்ட தாயுமுள்ள, 
ஸர்வேச்வரனை ப்ரதிபாதிக்கிற ஆதித்ய ஹ்ருதய மென்கிற, ஸ்தோத்திரத்தை 
உனக்கு உபதேசிக்கிறேன்‌, கேள்‌. (3-5) 


(அவதாரிகை: - இந்த ஸ்தோத்ரத்திற்கு ப்ரதி பாத்யனான 
ஸர்வேச்வரனுடைய பெருமையை கூறுகிறார்‌. 


6 ரற்மிமந்தம்‌ ஸமுத்யந்தம்‌ 
தேவாஸுர நமஸ்க்ருதம்‌ 
பூஜயஸ்வவிவஸ்வந்தம்‌ 
பாஸ்கரம்‌ புவனேய்வரம்‌ 











ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





பதவுரை. 





நீ ப்ரசஸ்தமான 
கிரணங்களுடையவணும்‌; 
நன்றாக உதயமாய்க்‌ 
கொண்டிருப்பவனும்‌, 
தேவர்களாலும்‌, 
தேவாஸுரநமஸ்கிருதம்‌ | அசுரர்களாலும்‌, நமஸ்கரிக்கப்‌ 
பட்டவனும்‌, 
தன்னொளியால்‌ மற்ற 
விவஸ்வந்தம்‌ தேஜஸ்ஸுக்களை மழுங்கப்‌ 
பண்ணுமாறு, 
பாஸ்கரம்‌ ஒளிவிடுமவனும்‌, 
லோகநாதனும்‌ (ஆன) 
ஸர்வேச்வரனை, 
பூஜி. இத்தோத்திரத்தால்‌ 
ஆராதியென்பதாம்‌. 


ரஸ்மிமந்தம்‌ 





ஸமுத்யந்தம்‌ 














புவனேச்வரம்‌ 





பூஜயஸ்வ 











தாத்பர்யம்‌): - ஸ்வர்ணச்சாயையா யிருப்பதால்‌ ப்ரசஸ்தமான கிரணங்களை 
யுடையவனும்‌ அந்தரங்க பக்தர்களால்‌ ஸதாத்யானிக்கப்படுமவனும்‌ உதயத்தை 
அடைபவனும்‌ [உதயமாய்க்‌ கொண்டு” என்று சொல்லுவதால்‌ அப்பொழுதுதான்‌ 
உதயமாய்க்‌ கொண்டிருப்பதாக பொருள்‌ கொள்ளக்‌ கூடாது. ஏனென்றால்‌ அகஸ்தியர்‌ 
வந்தது மத்தியானத்தில்‌,] தேவர்களாலும்‌, அரக்கர்களாலும்‌, பூஜிக்கப்‌ படுமவனும்‌, 
தன்தேஜஸ்ஸால்‌ இதர தேஜஸ்ஸுகளை மழுங்கப்‌ பண்ணுமவனும்‌, சந்த்ர 
சூர்யர்களுக்கும்‌ தேஜஸ்ஸை கொடுக்கக்‌ கூடியவனுமான ஸர்வலோக 
சரண்யனான ஸர்வேச்வரனை இந்த ஸ்தோத்ரத்தால்‌ ஆராதிக்கவும்‌. (6) 


(அவதாரிகை;;: - இந்த புருஷன்‌ மற்ற தேவதைகளைக்‌ காட்டிலும்‌ மேன்மை 
யுடையவ னென்பதை உபபாதிக்கிறார்‌. 


7 ஸர்வதேவாத்மகோ ஹ்யேஷ 
தேஜஸ்வீ ரங்மிபாவந: 
ஏஷ தேவாஸாரகணான்‌ 
லோகான்‌ பாதி கபஸ்திபி: 





பதவுரை. 
இந்த சூர்ய மண்டல 
கல்‌ வர்த்தியான புருஷன்‌ 
ஸர்வதேவாத்மகா: 0 க்ப்‌ து 
ஆத்மா போன்றவர்‌, 




















ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





























தேஜஸ்வீ மிகுந்த ஒளியை யுடையவன்‌, 
கிரணங்களால்‌ (உலகத்தை) 

ஸ்மி்ர்ன்ன்‌ = A டயம்‌. அந்தரங்க 
பக்தர்களை 
முக்தர்களாக்குமவன்‌, 

ஏவு: இவன்‌ 

g தேவாளுரர்களின்‌ 

தெவாஸுரகணான்‌ ட. 
கூட்டத்தையும்‌, 

லோகான்‌ உலகங்களையும்‌, 

கபஸ்திப: கிரணங்களால்‌, 

பாதி. ரக்ஷிக்கிறான்‌. 











தாத்பர்யம்‌: சூர்யமண்டல மத்ய வர்த்தியான புருஷன்‌ ஸமஸ்த 
தேவர்களையும்‌ சரீர மாகக்‌ கொண்டு தான்‌ அவர்களுக்கு ஆத்மாவாக விருப்பவன்‌ 
மிகுந்த தேஜஸ்ஸை உடையவன்‌. தன்‌ கிரணத்தால்‌ ஸகல லோகங்களுக்கும்‌ 
உத்பத்தி, ஸ்திதி ஸம்ஹாரங்களை செய்பவன்‌ (பக்தர்களுக்கு மோக்ஷத்தை 
கொடுப்பவன்‌) இவன்‌ தான்‌, தன்‌ கிரணங்களால்‌, மழை முதலானவைகளை 


யுண்டாக்கித்‌ தேவர்கள்‌ ராக்ஷஸர்கள்‌, முதலான ஸமஸ்த ஜகத்தையும்‌ 
ரக்ஷிக்கிறான்‌. 
அவதாரிகை: கீழ்‌ ங்லோகத்தில்‌ கூறிய ஸர்வ தேவாத்மகத்வத்தை 


(அதாவது எல்லா தேவர்களுக்கும்‌ அந்தராத்மாவாக இருப்பதை மேல்‌ இரண்டு 
ம்லோகங்களில்‌ விவரிக்கிறார்‌. 


8 ஏஷ ப்ரஹ்மாச விஷ்ணுங்ச 
சிவஸ்கந்த: ப்ரஜாபதி: 
மஹேந்த்ரோ தனத:காலோ 
யமஸ்ஸோமோ ஹ்ய பாம்பதி: 


9. பிதரோ வஸவ ஸ்ஸாத்யா: 

அங்வினெள மருதோமனு: 
வாயுர்வஹ்நி: ப்ரஜாப்ராண 
ருதுகர்த்தா ப்ரபாகர: 




















பதவுரை. 
ஏஷ: இவன்‌ 
பிரம்மாச பிரமனும்‌, 
விஷ்ணுச விஷ்ணுவும்‌, 
ஸிவ: சிவனும்‌, 
ஸ்கந்த: குமாரஸ்வாமியும்‌, 




















ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 



























































ப்ராஜபதி: நவப்ரஜா பதிகளும்‌, 
மஹேந்திர தேவேந்திரனும்‌, 

தனத: குபோனும்‌, 

கால: மிருத்யுவும்‌, 

யம: எமனும்‌, 

ஸோம: சந்திரனும்‌, 

அபாம்பதி: வருணனும்‌ (ஆகிறான்‌. 
பிதா: பித்ருதேவதைகள்‌ 
வஸவ: அஷ்ட வசுக்கள்‌ 
ஸாத்தியா: ஸாத்யர்கள்‌ 
அஸ்வினெள அஸ்வீனீ தேவர்கள்‌ 
மருத: மருத்கணங்கள்‌ 

மனு: மனு 

வாயு: பூலோகத்திலிருக்கும்‌ வாயு 
வஹ்நி: நெருப்பு 

ப்ரஜாப்ராண: பிராணிகளின்‌ உயிர்‌ 
ருதுகர்த்தா ருதுக்களை யுண்டாக்கும்‌ 
ப்ரபாகர: சூரியனும்‌ (இவனே. 


தாத்பர்யம்‌: - இவன்‌ தான்‌, ஸமஸ்த தேவர்களையும்‌ சரீரமாகவுடையவன்‌. 
ப்ரஹ்மா, விஷ்ணு, சிவன்‌, குமாரஸ்வாமி, தவப்ரஜாபதிகள்‌, தேவேந்திரன்‌, குபேரன்‌, 
ம்ருத்யு, யமன்‌ சந்திரன்‌ வருணன்‌, எல்லாரும்‌ இவனேதான்‌. பித்ரு தேவதைகளும்‌, 
அஷ்ட வஸுக்களும்‌, ஸாத்யர்களும்‌, அச்வினி தேவதைகளும்‌, 49 - மருத்துக்களும்‌, 
மனுவும்‌, வாயுவும்‌, அக்னியும்‌, ப்ராணனும்‌, வஸந்தாதி ருதுக்களுக்கு காரணமான 
ஸூூர்யனும்‌ எல்லாம்‌ இவனே. (8-9) 


அவதாரிகை: - ஸூர்ய மண்டல மத்ய வர்த்தியான ஸர்வேற்வரனுடைய 
ஸ்வரூபத்தை விளக்குகிறார்‌ இதில்‌. 


10. ஆதித்ய ஸ்ஸவிதா ஸூர்ய: 
கக: பூஷா கபஸ்திமான்‌: 
எஸுவர்ண ஸத்ருயோ பாநு: 
ஹிரண்ய ரேதா திவாகர: 
பதவுரை. 


ஆதிய: ஹ்ருதய ஸ்தோத்ர ப்ராரம்ப: 














ஆதித்ய: (நீ அதிதியின்‌ மகன்‌ 
உலகங்களை 

ஸவிதா த ்‌ 
உண்டாக்குகிறவன்‌ 

















ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 



































ஜனங்களை அவரவர்களின்‌ 

சூர்யா: கர்மங்களைச்‌ 
செய்விப்பிக்கிறவன்‌ 

கக: ஆகாயத்தில்‌'ஸஞ்சரிப்பவன்‌ 
மழைபெய்வித்து 

த்தது ரட்‌ | பர்த்‌ 

கபஸ்திமான்‌ சிறந்த டய துப! 
யுடையவன்‌ 

எுவர்ண ஸத்ருச: பொன்னுக்கு நிகரானவன்‌ 

பானு: எங்கும்‌ ப்ரகாசிப்பவன்‌ 
ஸ்வர்ணமயமான 

ஹிரண்யரேதா: ப்ரஹமாண்டத்தை 
யுண்டாக்கினவன்‌ 

திவாகர: பகலையுண்டாக்குகிறவன்‌ 





தாத்பர்யம்‌: - அதிதியின்‌ புத்திரனும்‌, பூமியிலுள்ள ஸகல ரஸங்களையும்‌ 
க்ரஹிப்பவனும்‌, ஜீவரூபத்தால்‌ ஸகல விஷயங்களையும்‌ அநுபவிப்பவனும்‌, 
உலகத்தை உண்டாக்குமவனும்‌, ஜனங்கள்‌ தாங்கள்‌ தங்கள்‌ நித்யநைமித்திக 
கர்மங்களில்‌ நின்றும்‌ தவராமலிருக்கும்படி செய்பவனும்‌, ஆகாயத்தில்‌ திரிகின்றவ 
னும்‌, ஜகத்தை போஷிப்பவனும்‌, சிறந்த கிரணங்களையுடையவனும்‌, ஸர்வ வ்யாபி 
யாய்‌ லக்ஷமியையுடையவனும்‌, தங்கத்தைப்‌ போன்றவனும்‌, எங்கும்‌ ப்ரகாசிப்பவ 
னும்‌, ஸ்வர்ணமயமான ப்ரம்மாண்டத்தை ஸ்ருஷ்டி பவனும்‌, பகலையுண்டாக்கு 
மவனும்‌, அஞ்ஞானத்தை கொடுப்பவனும்‌, இவையெல்லாம்‌ நீயே. (10) 


அவதாரிகை: - இந்த ங்லோகத்தில்‌ ஆதித்யமண்டலாந்தர்வர்த்தியானவன்‌ 
சிறப்பை கூறுகிறார்‌. 


14. ஹரிதங்வ: ஸஹஸ்ரார்சி 
ஸப்த ஸப்திர்‌ மரீசிமான்‌ 
திமிரோன்மதன: மம்பு: 
த்வஷ்டா, மார்த்தாண்டஅம்றா மான்‌. 


பதவுரை. 





நீ) பச்சை நிறமுள்ள 
குதிரையை யுடையவன்‌ 
ஆயிரங்கிரணங்களை 
யுடையவன்‌ 

ஸப்தா என்னும்‌ குதிரையை 
யுடையவன்‌ 


ஹரிதச்வ: 





ஸஹஸ்ரார்சி: 





ஸப்தஸப்தி 


























ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 


























மரீசிமான்‌ அதிகப்ரகாசமான 
கிரணங்களை யுடையவன்‌ 

திமிரோன்‌ மதன: இருளைப்‌ போக்குகின்றவன்‌ 

ம்பு: யாவருக்கும்‌ சுகமளிப்பவன்‌ 

த்வஷ்டா எல்லாவற்றையும்‌ அழிப்பவன்‌ 

மார்த்தாண்ட: ராப அழிந்த 
உலகங்களை 

புன: பிழைப்பிக்கின்றவன்‌ 

ம்‌ ்‌ எங்கும்‌ விளங்கும்‌ 

அம்மான்‌ ்‌ 

கிரணங்களையுடையவன்‌ 











தாத்பரியம்‌: - பச்சைநிறமுடைய குதிரையை யுடையவனும்‌, மனோஹர 
மான வாஹனத்தை யுடையவனும்‌, அனேக கிரணங்களையுடையவனும்‌, கல்யாண 
குணங்களையுடையவனும்‌, “ஸப்த” என்னும்‌ குதிரையையுடையவனும்‌, ப்ரசஸ்தமா 
ன கிரணங்களையுடையவனும்‌, சங்கசக்ராதி ஆயுதங்களை உடையவனும்‌, இருளை 
போக்கடிப்பவனும்‌, ஞானத்தை உண்டாக்குபவனும்‌ ஸுகத்தை விளைவிக்கும 
வனும்‌, எல்லாவற்றையும்‌ அழிப்பவனும்‌, ப்ரளயத்தை ஆயுதங்களை அடைந்த 
ப்ரம்மாண்டத்தை மறுபடியும்‌ உண்டாக்குமவனும்‌ சிறந்த கிரணங்களை 
யுடையவனும்‌, ப்ரபஞ்சத்தில்‌ உள்ளும்‌ வெளியும்‌ வ்யாபித்திருப்பவனும்‌ நீதான்‌. (11) 


அவதாரிகை: - கீழே சொன்ன விஷயத்தையே உபபாதிக்கிறார்‌. 


12. ஹிரண்யகர்ப்ப: மியிர: தபனோபாஸ்கரோவிர 
அக்னிகர்போதிதே: புத்ர:மமங்கங்யிமிரநாமரன 





























பதவுரை. 

தம்‌ நீ பொன்மயமான 
a ப்ரஹமாண்டத்தில்‌ 

J பத்‌ விளங்குமவன்‌ 
ஸரியரிர: தாபங்களைத்தீர்ப்பவன்‌ 
தபன: தபிக்கச்செய்பவன்‌ 
பாஸ்கர: ப்ரகாசத்தை உண்டாக்குமவன்‌ 

யாவராலும்‌ 
ல்‌ ஸ்துதிக்கப்படுவன்‌ 
அக்கினிகர்ப்ப்‌ அக்கினியை கர்ப்பத்தில்‌ 

உடையவன்‌ 

அதிதே: புத்ர: அதிதியின்‌ குமாரன்‌ 
பயங்க: ஆநந்த ஸ்வரூபி 
ஸியிரநாமான: பனியை போக்கடிப்பவன்‌ 























ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





தாத்பர்யம்‌: - ஸவர்ணமயமான ப்ரம்மாண்டத்தில்‌ ப்ரகாசிப்பவனும்‌, ரமணீப 
மான ஹ்ருதயத்தை யுடையவனும்‌, ஸகல ஜீவன்களையும்‌ தன்‌ கர்ப்பத்தில்‌ 
வைத்திருப்பவனும்‌, ஆத்யாத்மிக ஆதிதைவிக ஆதிபெளதிக மென்கிற தாபத்ரயங்க 
ளையும்‌ தீர்ப்பவனும்‌, பக்தர்களின்‌ விரோதிகளை தபிக்கச்செய்பவனும்‌, எல்லா 
வஸ்துக்களும்‌ தெரிவதற்கு காரணபூதமாய்‌ ஒளியை உண்டாக்குமவனும்‌, 
வேதங்களை ப்ரம்மாவுக்கு உபதேசித்தவனும்‌, காலாக்னியான ருத்திரனை 
வயிற்றிலுடையவனும்‌, அதிதிக்கு மகனும்‌, ஆனந்தஸ்ரூபியும்‌. பனியை போக்கடிப்‌ 
பவனும்‌ நீயே. (12) 


13. வ்யோமனாத: ஸ்தமோ பேத 
ருக்யஜூஸ்‌ ஸாமபராக: 

கனவ்ருஷ்டி: அபாம்‌ மித்ரோ 
விந்த்யவீத்‌ ப்லவங்கம:. 




















பதவுரை. 
வ்யோமனாத நீ ஆகாசத்துக்கு அரசன்‌ 
தமோபேதீ இருளைப்போக்கடிப்பவன்‌ 
ருக்கு யசுர்‌ ஸாம 
ருக்யஜுஸ்ஸாமபாரக: | வேதங்களின்‌ கரையை 
யடைந்தவன்‌ 
கனவ்ருஷ்டி: பெருமழையை பெய்பவன்‌ 
அபாம்‌ மித்ர: ஜலத்துக்கு ஸ்நேகிதன்‌ 
விந்தயவீதி விந்தியமலையின்‌ வழியாக 
ப்ரபலங்கம: சீக்கிரமாக செல்பவன்‌ 











தாத்பர்யம்‌: - நீ ஆகாசத்துக்கிறைவன்‌; இருளை போக்குமவன்‌ ராஹுவை 
பேதிப்பவன்‌, ரக்‌, யஜுஸ்‌ ஸாம வேதங்களைக்கொண்டு அறியப்படுபவன்‌, அதிக 
மான மழை பெழிபவன்‌, நீருக்கு நண்பன்‌. விந்திய பர்வதத்தின்‌ மார்க்கத்தில்‌ 
அதாவது ஆகாயமார்க்கத்தில்‌ சீக்கிரமாகபோகுமவன்‌. (13) 


4. ஆதப்‌ மண்டலீ ம்ருத்யு: பிங்களஸ்ஸர்வ தாபன: 
கவிர்விய்வோமஹாதேஜா ரக்த ஸ்ஸர்வபவோத்பவ: 














பதவுரை. 
ஆதப்‌ (நீ வெய்யிலுடையான்‌ 
மண்டலீ வளைந்த உருவுடையவன்‌ 
ம்ருத்யு: பகைவரைக்‌ கொல்பவன்‌ 
எங்கன கோரோஜனத்தின்‌ 
நிறமுடையவன்‌ 


























ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





























வதாக; யாவற்றையும்‌ தபிக்கச்‌ 
செய்பவன்‌ 

கவி: பண்டிதன்‌ 

விஸ்வ யாவற்றையும்‌ நிர்வஹிபவன்‌ 

மஹாதேஜா: மிகுந்ததேஸ்ஸையுடையவன்‌ 

ரக்த: பக்தர்களிடத்து அன்புள்ளவன்‌ 

ஸ்ர்வ்ங்வோகங்வ்‌ எல்வாகாரியங்களுக்கும்‌ 
காரணமானவன்‌ 





நீ வெய்யிலை யுடையவன்‌, வட்டமான யுடையவன்‌, சத்துருக்களை 
ஜெயிப்பவன்‌, உதிக்கும்போது கோரோஜனத்தின்‌ நிறமுடையவன்‌ மத்தியான்னத்‌ 
தில்‌) எல்லாவற்றையும்‌ தபிக்கும்படி செய்யவன்‌, வ்யாகரணமுதலான ஸகல 
ஸாஸ்த்ரங்களையும்‌ ப்ரவிர்த்திக்கும்படியாகச்செய்பவன்‌, சகலத்தையும்‌ நிர்வஹிப்ப 
வன்‌, விசேஷமான காந்தியை உடையவன்‌, பக்தர்களிடத்தில்‌ விசேஷமான 
ப்ரியமுடையவன்‌, ஸமஸ்த கார்யங்களுக்கும்‌ காரணமானவன்‌. (14) 


15: நக்ஷத்ர க்ரஹதாராணாம்‌ அதிபோ விங்வபாவன: 
தேஜஸாமபி தேஜஸ்வீத்வாதமாத்மந்‌ நமோஸ்துதே 
































பதவுரை. 
ள்‌ நீ) அச்விந்யாதி நக்ஷத்திரம்‌ 
த்‌ பூ ்‌ க 
கற்பக கிரஹம்‌ ஸாதாரணாக்ஷத்திர 
தாராணாம்‌ இவைகட்கு 
அதிப: நாதன்‌ 
விஸ்வபாவன: க்க s 
நிலைநிறுத்துமவன்‌. 
தேஜஸாமபி ஒளிகளைகாட்டிலும்‌ 
தேஜஸ்வீ ஒளியுள்ளவன்‌ 
்‌ தள்‌. பன்னிரெண்‌ ர்த்திகளை 
ண்ட்‌ அலை டு.” 
தே (அப்படிப்பட்ட) உனக்கு 
நம: அஸ்து நமஸ்காரம்‌ உண்டாகுக 
தாத்பர்யம்‌: - அச்விந்யாதி நக்ஷத்திரங்களுக்கும்‌ க்ரஹங்களுக்கும்‌ 


ஸாதாரண நக்ஷத்திரங்களுக்கும்‌ நாதனானவனும்‌, தேஜஸுக்க்ளுக்குள்‌ மிகுந்த தேஜ 
ஸ்ஸை உஸடயவனுமாய்‌ பன்னிரு உருவை உடையவனே உன்பொருட்டு 
நமஸ்காரம்‌. (15) 














ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





16. நம: பூர்வாய கிரயே பங்சிமே கிரயே நம: 
ஜ்யோதிர்கணாநாம்‌ பதயே தினாதி பதயே நம: 



































பதவுரை. 
பூர்வாய கீழ்திசையிலுள்ள 
கிரயே மலையிலிருக்கிற 
நம: உன்‌ பொருட்டு நமஸ்காரம்‌ 
பஸ்சிமே மேற்குதிக்கிலுள்ள 
கிரயே மலையிலிருக்கும்‌ 
நம: உன்‌ பொருட்டு நமஸ்காரம்‌ 
்‌ _. | ஓளி உள்ளவையின்‌ 
ஜ்யோதிர்கணானாம்‌ கூட்டத்தின்‌ 
பதயே இறைவனாகிய 
(தே) நம: உன்‌ பொருட்டு நமஸ்காரம்‌ 





தாத்பர்யம்‌: - கிழக்கு மலைமேலுள்ள உனக்கு நம்ஸ்காரம்‌, மேற்கு மலை 
யிலுள்ள உனக்கு நமஸ்காரம்‌ கிழக்கு, மேற்கு மலைகளுக்கு அந்தர்யாமியான 
உனக்கு நமஸ்காரம்‌, ஜ்யோதிர்கணங்களுக்கு நாதனான உனக்கு நமஸ்காரம்‌, 
முக்தர்களுக்கு ப்ராப்ய ஸ்தானமான உனக்கு நமஸ்காரம்‌, பகலிரவுகளை 
யுண்டாக்கும்‌ உனக்கு நமஸ்காரம்‌ (ஸூர்ய மண்டலாந்தர்யாமியான உனக்கு 
நமஸ்காரம்‌. (16) 


17. ஜயாய ஜயபத்ராய ஹர்யங்வாய நமோ நம: 
நமோ நம:ஸஹ்ஸ்ராம்மோ ஆதித்யாய நமோ நம: 



































பதவுரை. 

ஜயாய ஜெயிப்பவனான 
நம: உன்‌ பொருட்டுநமஸ்காரம்‌ 

; ஜயத்தையும்‌ மங்களத்தையும்‌ 
இடபம்‌ கொடுக்க வல்ல 
(தே) நம: உன்‌ பொருட்டு நஸ்காரம்‌ 
ஹர்யஸ்வாய பச்சைக்குதிரையுடைய 
நம: உன்‌ பொருட்டு நமஸ்காரம்‌ 
ஸுஹஸ்ராம்சோ ஆயிரம்திரணங்களை யுடைய 
நம: உனக்கு நமஸ்காரம்‌ 
ஆதித்யாயதே சூரியனாகிய (உன்பொருட்டு) 
நம: நம: நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ 




















ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





தாத்பர்யம்‌: - நிகரில்லாத ப்ராக்ரமத்தை உடைய உனக்கு நமஸ்காரம்‌ 
செய்கிறேன்‌, (பக்தர்களுக்கு ஸம்ஸார ஜயத்தை உண்டாக்குகிற உனக்கு நமஸ்கா 
ரம்‌), ஜயத்தையும்‌ மங்களத்தையும்‌ உண்டாக்குகிற உனக்கு வந்தனத்தை செய்கி 
றேன்‌, பச்சைவர்ணமானகுதிரை யையுடைய ஸூர்யனுக்கு அந்தர்யாமியான 
உனக்கு நமஸ்காரம்‌ செய்கிறேன்‌, மனோஹரமான கருட வ்ருஷபாதி வாஹனங்க 
ளையுடைய உன்னை நமஸ்கரிக்கிறேன்‌) ஆயிரம்‌ கிரணங்களையுடைய 
ஸூ௫ரியனுக்கு அந்தர்யாமியானவனே (அபரிமிதமான தேஜஸ்ஸை உடையவனே 
உன்‌ அம்சமான ஸகல ஜீவன்களுக்கும்‌ ஆதாரமானவனே உன்னை வணங்குகி 
றேன்‌, யோகிகளால்‌ எரிய மண்டலத்தில்‌ காணப்படுமவனான உமக்கு நமஸ்கா 
ரம்‌ செய்கிறேன்‌. (17) 


18. நம: உக்ராய விராய ஸாரங்காய நமோநம: 
நம: பத்மப்ரபோதாய மார்த்தாண்டாயநமோ நம:. 





























பதவுரை. 
ரர்‌ பயங்கரமான ரூபத்தை 
யுடைய 
(தே) நம: உன்‌ பொருட்டு நமஸ்காரம்‌ 
பிராணிகளை பல விதமாக 
வராய எவுகிற (உன்பொருட்டு 
நம: நமஸ்காரம்‌ 
விரைவாகச்‌ செல்லும்‌ 
ஸாரங்காய - 
உனக்கு 
நம: நம: நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ 
ட்டி தாமரையை விககிக்கும்படி 
ே 
ண த்வைத செய்யக்கூடிய உன்பொருட்டு 
நம: நமஸ்காரம்‌ 
டல்‌ ( ப்ரமாண்டம்‌ அழிந்தபோது 
மார்த்தாண்டாய (தே) பிறந்தவனான உன்‌ பொருட்டு 
நம: நம: நமஸ்காரம்‌ நமஸ்காரம்‌ 














தாத்பர்யம்‌: - உபாஸியாதார்க்கு பயங்கரமாக யிருக்கும்‌ உனக்கு நமஸ்காரம்‌, 
ஸகல ப்ராணிகளையும்‌ அவைகளின்‌ பூர்வகர்மங்களுக்கு அனுகுணமாக அவரவர்‌ 
கள்‌ கர்மங்களில்‌ ஏவுகிற உனக்கு நமஸ்காரம்‌, சீக்ரமாக நடக்கக்கூடியவனும்‌ 
(ஸாரத்தை க்ரஹிப்பவனும்‌, ப்ரணவத்திற்கு ப்ரதிபாத்தியனும்‌, ஹம்ஸரூரூபத்தை 
ப்ரிக்ரஹித்தவனுமான உனக்கு நமஸ்காரம்‌, தாமரையை அலரும்படியாகச்‌ 
செய்பவனான யக்தர்களின்‌ ஹ்ருதய கமலத்தை விகஸிக்கும்படியாகச்‌ 
செய்பவனான) உனக்கு நமஸ்காரம்‌, ப்ரம்மாண்டம்‌ ப்ரளயத்தை அடைந்தபோது 
மறுபடியும்‌ ஸ்ருஷ்டிப்பதற்காக்‌ இருப்பவனான உனக்கு நமஸ்காரம்‌. (18) 





7 | 








ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 


ப்ரஹ்மேமா நாச்யுதேறமாய 





எர்யா யாதித்ய வர்ச்சஸே 


பாஸ்வதே ஸர்வ பக்ஷாய 


ரெளத்தாய்‌ வபுஷே நம:. 


பதவுரை. 





ப்ரம்ஹேஸாநாச்யுதேஸாய 


ப்ரம்மதேவனுக்கும்‌, 
சிவனுக்கும்‌ விஷ்ணுவுக்கும்‌ 
நியாமகனான 






































தமோக்னாய ஹிமக்னாய 





(தே) நம: (உனக்கு) நமஸ்காரம்‌ 
ப்ராணிகள்‌ கர்மங்களை 

சூர்யாய டம ்‌ 

செய்யும்படி தூண்டுபவனான 

(தே) நம: உனக்கு நமஸ்காரம்‌ 

ஆதித்யவர்சஸே ன்‌ 

(தே) நம: உனக்கு நமஸ்காரம்‌ 

பாஸ்வதே தேஜஸ்ஸையுடைய 

(தே) நம: உனக்கு நமஸ்காரம்‌ 
அனைவற்றையும்‌ 

படத மட்கு புஜிப்பவனான 

(தே) நம: உனக்கு நமஸ்காரம்‌ 

ரெளத்ராய பயங்கரமான 

வபுஷே சரீரமுடைய 

(தே) நம: உனக்கு நமஸ்காரம்‌ 

தாத்பர்யம்‌: ப்ரம்ம விஷ்ணு ருத்திரர்களுக்கு நியாமகனாய்‌ பரப்ரம்ம 


ரூபமான உனக்கு நமஸ்காரம்‌, ஸகலப்ராணிகளையும்‌ அந்தந்த கர்மங்களை 
செய்யும்படி ப்ரேரேபிக்கிறவரான உனக்கு நமஸ்காரம்‌, ஸுூரிய மண்டலத்தில்‌ 
தேஜோரூபமான உனக்கு நமஸ்காரம்‌, ஸமஸ்த தேஜஸ்களுக்கும்‌ காரணமான 
மஹாதேஜஸ்ஸையுடைய உனக்கு நமஸ்காரம்‌, ப்ரளயகாலத்தில்‌ ஸகலத்தையும்‌ 
ஸம்ஹரிப்பவனான உனக்கு நமஸ்காரம்‌, அப்பொழுது பயங்கரமான உருவத்தை 
உடைய உனக்கு நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌. 


மத்துருக்னாயா மிதாத்மனே 


க்ருதக்னக்னாய தேவாய 


ஜ்யோதிஷாம்‌ பதயே நம:. 

















ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 









































பதவுரை. 
தமோக்னாய இருளையகற்றுபவனும்‌ 
ஹிமக்னாய பனியையொழிப்பவனும்‌ 
ஸத்ருக்னாய பகைவரை அழிப்பவனும்‌ 
அமிதாத்மனே IS Asan த ஸ்வரூப 
முடையவனும்‌ 
எதனை னாய செய்நன்றி மழியாதவனை 
கொல்லு மவனும்‌ 
ஸ்ருஷ்டி, ஸ்திதி, 
தேவாய ஸம்ஹாரத்தால்‌ 
விளையாடுமவனும்‌ 
i ்‌ ஒளியுடையவருக்கு 
ஜ்யோதிஷாம்பதயே நாதனாகிய 
(தே) நம: உன்பொருட்டு நமஸ்காரம்‌ 
தாத்பர்யம்‌: - இருளைப்போக்கடிப்பவனான (அஞ்ஞானத்தை போக்குமவ 


னான) உனக்கு நமஸ்காரம்‌, பக்தர்களுக்கு சீதோஷ்ணாதி த்வந்த்வங்களை 
ஸஹிக்கும்‌ படியான ஸாமர்த்யத்தை அளிப்பவரான உன்பொருட்டு நமஸ்காரம்‌, 
ஆச்ரிதர்களின்‌ பகைவரை ஹிம்ஸிப்பவரான (சத்ருக்களான இந்திரியங்களை 
ஜயிக்கும்‌ சக்தியை பக்தர்களுக்கு அருளக்கூடிய) உமக்கு நமஸ்காரம்‌. தேச கால 
வஸ்து க்ருத த்ரிவித பரிச்சேத்ய சூன்யரான (அளவற்ற மஹிமையையுடைய) 
உமக்கு நமஸ்காரம்‌, ஸகல பாபிகளையும்‌, செய்தநன்றி மறப்பவர்களையும்‌ 
சிக்ஷிப்பவனான உன்பொருட்டு நமஸ்காரம்‌, ஸ்ருஷ்டி ஸ்திதி ஸம்ஹாரத்தில்‌ 
விளையாடி ஆனந்திப்பவரான (ஸ்வயம்‌ ப்ரகாசவானான) உனக்கு நமஸ்காரம்‌, 
சந்த்ர சூர்யாதி ஸகல ஒளிகளுக்கும்‌ ப்ரகாசத்தை கொடுப்பதால்‌ நாதனான உனக்கு 
நமஸ்காரம்‌. (20) 


21. தப்தசாமிகராபாய வஹ்னயே விங்வகர்மணே 
நமஸ்தமோபி நிக்னாய ௬சயேலோகாசாக்ஷிணே. 




















பதவுரை. 
தப்தசாமீகராபாய தமன்‌ வட்டப்‌ 
நிகரானவனும்‌ 
வஹ்னயே அக்கினிஸ்வரூபனாகியவனும்‌ 
விச்வகர்மணே உலகத்தைச்செய்பவனாகியவனும்‌ 
தமோபிநிக்னாய பேரிருளையழிப்பவனும்‌ 
ருசயே காந்தியால்‌ 
திகழ்பவனாகியவனும்‌ 
லோகஸாக்ஷிணே உலகத்துக்கு ஸாக்ஷிபூதனுமாகிய 


























ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 











(தே) நம: பொருட்டு நமஸ்காரம்‌ 











தாத்பர்யம்‌: - உயர்ந்த்‌ தங்கம்‌ போன்ற நிறத்தை யுடையவறான உனக்கு 
நமஸ்காரம்‌, அக்கினி போன்ற ரூபத்தையுடைய (ஸகலபோகங்களுக்கும்‌ 
ஆதாரமான உனக்கு நமஸ்காரம்‌, இருளைப்போக்கடிப்பவனான உனக்கு நமஸ்காரம்‌, 
எல்லாவற்றிலும்‌ ப்ரகாசிப்பவனான (ஸ்வயம்ப்ரகாசரூபத்தை உடையவனான) உன 
க்கு நமஸ்காரம்‌. உலகத்தார்‌ செய்யும்‌ ஸகலகர்மங்களுக்கும்‌ ஸாக்ஷியான உனக்கு 
நமஸ்காரம்‌. (21) 


22. நாமயத்யேஷவை பூதம்‌ ததேவஸ்ருஜதி ப்ரபு: 
பாய த்யேஷ தபத்யெஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபி:. 









































பதவுரை. 
ப்ரபு: அனேவற்றையும்‌ 
ஏவுபவனான 
ஏஷஏவ இம்மஹாபுருஷனே 
பூதம்‌ உலகத்தை 
நாறயதி நாசம்‌ செய்கிறான்‌ 
ததேவ அவ்வுலகத்தையே 
ஸ்ருஜதி ஸ்ருஷ்டிக்கிறான்‌ 
ஏவ: இவனே 
கபஸ்திபி: கிரணங்களால்‌ 
பாயதி உலர்த்திவிடுகிறான்‌ 
தபதி தபிக்கும்படி செய்கிறான்‌ 
வர்ஷதி வர்ஷிக்கிறான்‌ 
தாத்பர்யம்‌: - ஸகலலோகத்துக்கும்‌ நியாமகனான இந்த ஸ்வாமியே 


ஸமஸ்த ப்ரபஞ்சத்தையும்‌ ப்ரளய காலத்தில்‌ ஸம்ஹரிப்பார்‌. மறுபடியும்‌ 
அப்பிரபஞ்சத்தையே ஸ்ருஷ்டிப்பார்‌. இவரே கிரணங்களால்‌ தாபத்தை உண்டாக்கி, 
உலர்த்திவிடுவார்‌. மழைபெய்யும்படிச்‌ செய்வார்‌. (22) 


23. ஏஷஸுப்தேஷு ஜாகர்தி 
பூதேஷு பரிநிஷ்டித: 
ஏஷஏவாக்னி ஹோத்ரஞ்ச 
பலம்‌ சைவாக்கினி ஹோத்திரிணாம்‌. 


பதவுரை. 


ஏவ: இவன்‌ 
பூதேஷு பிராணிகள்‌ 


























ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 
































ஸுப்தேஷு தூங்குகையில்‌ 
பரிநிஷ்டித: எங்கும்‌ பரந்தவனாக 
ஜாகர்தி விழித்திருப்பான்‌ 
ஏஷஏவ இவனே 
அக்கினிஹோத்ரஞ்ச அக்கினிகாரியத்தையும்‌ 
ம்‌ 2 . | அத்தனிகாரியம்‌ 
அக்கினிஹோத்திரணாம்‌ த எபப்னா க்கு 
பலம்சைவ பலமும்‌ (ஆகிறான்‌) 





தாத்பர்யம்‌: - ப்ராணிகள்‌ உறங்கும்போது இவன்‌ அப்பிராணிசள்‌ எல்லாவற்றி 
லும்‌ அந்தர்யாமியாக வியாபித்து விழித்துக்கொண்டிருப்பான்‌, அக்கினி ஹேரததிரங்‌ 
களையும்‌, அக்கினி ஹோத்திரங்களுடைய பலமும்‌ இம்மஹாபுருஷனே. (23) 


24. வேதாஸ்ச க்ரதவச்சைவ க்ரதூனாம்‌ பலமேவச 
யாநி க்ருத்யாநி லோகேஷுஸர்வ எஷரவிபப்ரபு: 
































பதவுரை. 

வேதாச (இவன்‌) வேதமும்‌ 
க்ரதவச்ச யாகமும்‌ 
க்ரதூனாம்‌ யாகத்தினுடைய 
பலமேவச பலமும்‌ (ஆகிறான்‌) 
லோகேஷு உலகங்களில்‌ 
க்ருத்யானி காரியங்கள்‌ 
யானி ஸந்தி) எவை இருக்கின்றனவோ 
(தேஷாம்‌) அவைகளுக்கு 
ஸர்வ: ஸுமஸ்தாத்மாவான 

இந்த சூரிய மண்டல 
பத்ம வர்த்தியான புருஷன்‌ 
ப்ரபு: நியாமகன்‌ 











தாத்பர்யம்‌: - இவனே வேதங்கள்‌ இவனே யாகங்கள்‌. யஞ்யத்தால்‌ அடையக்‌ 
கூடிய பதார்த்தமும்‌ இவனே, மேலும்‌, உலநத்தில்‌ எந்தெந்த கர்மங்கள்‌ செய்யப்‌ 
படுகின்றனவோ அவைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ ஸர்வாத்மா வாகிறான்‌ ஸூர்ய 
மண்டலமத்தியவர்த்தியான இந்த புருஷனே நியாமகனும்‌, பலத்தை அளிப்பவனுமா 
கிறான்‌. (24) 


25. ஏன மாபத்ஸு க்ருச்ரேஷு 
காந்தாரேஷு பயேவஷுச 
கீர்த்தயந்‌ புருஷகங்சித்‌ 
நாவஸ்ீததி ராகவ. 














ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 






































பதவுரை. 
ராகவ ராமா 
புருஷ: புருஷன்‌ 
கஸ்சித்‌ ஒரொருவன்‌ 
ஆபத்ஸு ஆபத்திலும்‌ 
க்ருச்ரேஷு கஷ்டத்திலும்‌ 
பயேஷு பயங்களிலும்‌ 
ஏனம்‌ இவ்வாதித்யஹ்ருதயத்தை 
கீர்த்தயன்‌ ஸ்துதித்தானாகில்‌ 
நாவஸ்ததி துக்கிக்கமாட்டான்‌ 








தாத்பர்யம்‌: - ஹே ராமா! இதை அனுஷ்டிப்பதில்‌ வர்ணம்‌, ஆச்ரமம்‌ 
முதலான பேதங்கள்‌ அடையாது, யாராகயிருந்தபோதிலும்‌ ஆபத்துண்டானபோதா 
வது, கஷ்டம்‌ வந்தபோதாவது காட்டில்‌ சஞ்சரிக்கும்‌ போதாவது அல்லது 
இதரபயங்களுண்டானபோதாவது இந்த ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்திரத்தை 
அநுசந்தித்தால்‌ அவன்‌ துன்பத்தினின்றும்‌ நீங்கி பயமற்று ஸுகத்தை அடைவான்‌. 
(25) 


26. பூஜஸ்த்வேந மேகாக்ரோ 
தேவதேவம்‌ ஜகத்பதிம்‌ 
ஏதத்‌ திரிகுணிதம்‌ ஜப்த்வா 
யுத்தேஷு விஜயிஷ்யஸி. 



































பதவுரை. 

(நீ ஒரே விஷயத்தில்‌ 
ஏகாக்ர: செலுத்தப்பட்ட 

மனமுடையவனாய்‌ 
தேவதேவம்‌ தேவதேவனும்‌ 
ஐகத்பதிம்‌ உலகநாதனுமான 
ஏனம்‌ இந்த தேவனை 
பூஜயஸ்வ பூஜை செய்‌ 
ஏதத்‌ இந்த ஆதித்ய ஹ்ருதயத்தை 
திரிகுணிதம்‌ மூன்று தரம்‌ 
ஜப்த்வா ஜபித்து 
யுத்தேஷு யுத்தத்தில்‌ 
விஜயிஷ்யஸி வெல்லுவாய்‌ 

















ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





தாத்பர்யம்‌: - நீ மனஸ்ஸை த்ருடமாக நிருத்தி, தேவர்களுக்கு தேவனும்‌ 
ஜகன்னாதனுமான இந்த பகவானை இந்த ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்திரத்தால்‌ 
பூஜைபண்ணு, இதை மூன்று தரம்‌ ஜபிததால்‌ யுத்தத்தில்‌ ஜயமுண்டாகும்‌. (26) 


27. அஸ்மின்‌ ககணே மஹாபாஹோ 
ராவணம்‌ த்வம்‌ வதிஷ்யஸி 
ஏவ முக்த்வா ததா கஸ்த்யோ 
ஜகாமச யதாகதம்‌. 





























பதவுரை. 
மஹாபாஹோ பெருபுஜமுடையனே 
த்வம்‌ நீ 
அஸ்மின்க்ஷ்ணே இந்த க்ஷணேநிமிஷத்தில்‌ 
ராவணம்‌ இராவணனை 
வதிஷ்யஸி கொல்லுவாய்‌ 
ததா அப்போது 
அகஸ்த்ய: அகஸ்த்யர்‌ 
ஏவம்‌ இப்படி 
உ.க்த்வா சொல்லி 
யதாகதம்‌ வந்தபடி 
ஜகாம சென்றார்‌ 














தாத்பர்யம்‌: - பெருமையை உடைய புஜங்களையுடைய ரகுகுலதிலகா! நீ 
இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம்‌ செய்‌, இந்த க்ஷணத்திலேயே ராவணனை வதம்‌ 
செய்வாய்‌ என்று அகஸ்தியர்‌ சொல்லிவிட்டு தன்‌ ஸ்தானம்‌ போய்‌ சேர்ந்தார்‌. (27) 


28. ஏதச்ருத்வா மஹாதேஜா 
நஷ்டமோகோ பவத்ததா 

தாரயாமாஸ ஸப்ரீதோ 
ராகவ: ப்ரயதாத்மவான்‌. 


























பதவுரை. 
ததா அப்பொழுது 
மஹாதேஜா: மிகுந்த தேஜஸ்ஸுடைய 
ராகவ: ராமன்‌ 
ஏதத்‌ இதை 
ஸ்ருத்வா கேட்டு 
நஷ்ட மோக: ஒழிந்த துயரமுடையவராக 
அபவத்‌ ஆயினர்‌ 

















ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 























ஸுப்ரீத: விவ்‌ ஆனந்தத்தை 
அடைந்தவராய்‌ 

ப்ரயதாத்மவான்‌ ப்ர எதமான்‌ 
மனமுடையவராக 

தாரயாமாஸ தரித்தனர்‌ 





தாத்பர்யம்‌: - அப்பொழுது மஹா தேஜஸ்ஸை உடைய ராமன்‌ இம்மஹா 
ஸ்தோத்திரத்தை கேட்ட மாத்திரத்தில்‌ மனதில்‌ சிந்தையைவிட்டு, பரமசந்தோஷத்து 
டனும்‌ பரிசுத்தமான மனதுடனும ஆதித்யஹ்ருதய தோத்திரத்திற்கு ப்ரதிபாத்திய 
னான தேவ தேவனை த்யானம்‌ செய்தார்‌. (28) 


29. ஆதித்யம்‌ ப்ரேக்ஷய ஜ்ப்த்வாது 
பரம்‌ ஹர்ஷ மவாப்தவான்‌ 
த்ரிராசம்ய ஸசிர்பூத்வா 
தனுராதாய வீர்யவான்‌, 








தாத்பர்யம்‌: - 





























பதவுரை. 
்‌ ்‌ விசேஷ பராக்கிரமமுடைய 

வீர்யவான்‌ மர்ம பல்லை ம்‌ 
ஆசம்ய ஆசமனஞ்செய்து 
எமுசி: ப்ரிசுத்தராக 
பூத்வா ஆகி 
ஆதித்யம்‌ சூரியனை 
ப்ரேக்ஷயா பார்த்து 
த்ரி: ஜப்த்வாது மூன்று தரம்‌ ஜபித்து 
தனு: வில்லை 
ஆதாய எடுத்துக்கொண்டு 
பரம்‌ மிகுந்த 
ஹர்ஷம்‌ களிப்பை 
அவாப்தவான்‌ அடைந்தார்‌ 














ராமன்‌ ஆசமனம்‌ செய்து சுத்தியாக ஸூூர்யனை பார்த்துக்‌ 
(ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியான பரமாத்மாவை த்யானம்‌ செய்து 
மூன்று தரம்‌ ஆதித்யஹ்ருதய ஸ்தோத்ரத்தை ஜபித்து நிகரற்ற 
பராக்ரமத்தை உடையவராய்‌ பரமானந்தமடைந்து வில்லை கையில்‌ ஏந்தினார்‌. (29) 


ராவணம்‌ ப்ரேக்ஷய ஹ்ருஷ்டாத்மா 
யுத்தாய ஸமுபாகமத்‌ 


ஸர்வயத்னேன மஹதா 


வதே தஸ்ய த்ருதோ பவத்‌. 











ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 









































பதவுரை. 
(ஸு) (அந்த ராமன்‌) 
ராவணம்‌ இராவணனை 
ப்ரேக்ஷய பார்த்து 
ஹ்ருஷ்டாத்மா களிப்புற்றமனமுடையவராய்‌ 
யுத்தாய சண்டையின்பொருட்டு 
ஸமுபாகமத்‌ ஸமீபித்தார்‌ 
மஹதா பெரியதான 
ஸர்வயத்னேன ஸுமஸ்தப்ரயத்தினத்தாலும்‌ 
தஸ்ய அவ்விராவணனுடைய 
வதே கொலையில்‌ 
த்ருத: நிச்சயித்தவராக 
அபவத்‌ ஆனார்‌. 











தாத்பர்யம்‌: - ராமபிரான்‌ அப்பொழுது ராவணனைப்பார்த்து ஸந்தோஷத்து 
டன்‌, எல்லாவிதத்தாலும்‌ அவனை கொல்லுவதாக நிச்சயித்து போர்புரிவதற்காக 
அருகில்‌ சென்றார்‌. (30) 


31. அத ரவிரவதந்நிரீக்ஷய ராமம்‌ 





முதிதமநா: பரமம்‌ ப்ரஹ்ருஷ்யுமாண: 
நிறிசரபதி ஸங்க்ஷயம்‌ விதித்வா 
ஸுரகணமத்யகதோ வசஸ்த்வரேதி. 
































பதவுரை. 
அத பிறகு 
ரவி: சூரியன்‌ 
முதிதமனா: களிப்புற்ற மனமுடையவனாக 
பரமம்‌ மிகவும்‌ 
ட்ப ள்‌ சந்தோஷத்தால்‌ மயிர்‌ 
ணய க ணையை கூச்சலுமுடைவனாக 
ஸஃுரகணமத்யகத: தேவகண மத்தியை யுடைந்து 
ராமம்‌ ஸ்ரீராகவனை 
நிரீ க்ஷய பார்த்து 
நிஸிசரபதி ராக்ஷஸர்களுக்கு அதிபதியின்‌ 
ஸங்க்ஷயம்‌ நாசத்தை 
விதித்வா தெரிந்துகொண்டு 
த்வர துரிதப்படும்‌ 
இதி என்று 


























ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 











வச: வார்த்தையை சொல்லினர்‌. 











தாத்பர்யம்‌: - அப்பொழுது, ஸூரிய மண்டலாந்தர்வர்த்தியாய்‌ ஹிரண்மய 
னான அம்மாஹா புருஷன்‌ தன்னை தேவர்களின்‌ கூட்டங்கள்‌ சுற்றிக்‌ கொள்ள பரம 
ஸுந்தோஷத்துடன்‌ மயிர்‌ கூச்சலுண்டாக ராமனுக்குத்தோன்றி ராமனைப்பார்த்து 
“ராக்ஷஸர்களுக்கு அதிபதியான ராவணன்‌ விநாசத்தை அடைவா னென்று அறிந்துக்‌ 
கொள்‌. துரிதமாய்‌ எழு" என்று சொன்னார்‌. (31) 


ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 
சம்பூர்ணம்‌. 





26 | 
4 











ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்ரம்‌ 





ஸ்ரீராமாயண மகாத்மியம்‌. 


ஸ்ரீ ராமாயண மகாத்மியத்தைச்‌ சொல்லியருள வேண்டுமென்று பார்வதி 
பரமசிவனைப்‌ பிரார்த்திக்கச்‌ சொல்லுகின்றார்‌. 


சதகோடி விஸ்தாரமுள்ள இராமாயணம்‌ பிரம்மலோகத்திலே நித்தியமும்‌ 
மார்க்கண்டேயர்‌ சொல்ல பிரமதேவனால்‌ கேட்கப்‌ படுகின்றது, 


ஆகையால்‌, தேவர்கள்‌ தானவர்கள்‌ கந்தர்வர்கள்‌ முநிவர்கள்‌ மனிதர்கள்‌ 
நாகர்கள்‌ ஆகிய இவர்களால்‌ வான்மீகரால்‌ செய்யப்பட்ட ஸ்ரீ ராமாயணம்‌ சர்வ 
முயற்சி செய்து கேட்கத்‌ தகுந்தது. 


பாத்மம்‌ ஆக்கினேயம்‌ வராகம்‌ முதலிய புராணக்கூட்டங்கள்‌ யாவும்‌, ஸ்ரீராமா 
யணத்திலுள்ள ஒரு சுலோக்கத்தின்‌ பதினாறில்‌ ஒருபங்குக்கும்‌ நிகரல்ல. 


தேவி ஸ்ரீராமாயண ங்லோகங்களைப்‌ பூலோகத்தில்‌ யார்‌ எழுதுகிறார்களோ 
அவர்களெல்லாரும்‌ பரமாத்மாவினிடத்தில்‌ என்னுடன்‌ வசிப்பார்கள்‌. 


இமாசலகுமாரீ! சமஸ்தலோங்களிலுள்ள பக்தர்களெல்லாரும்‌ மகாபாதகங்‌ 
களை நாசஞ்செய்கின்ற புண்ணிய சரித்திரமாக அந்த ராமாயணத்தைக்‌ கேட்கின்றார்‌ 
கள்‌. 


என்றும்‌, மற்றும்‌ ஸ்ரீமத்ராமாயணத்தைக்‌ கிழக்கு முகமாக இருந்து பிரசங்கம்‌ 
செய்ய வேண்டு மென்றும்‌ வடக்குமுகமாக இருந்து சிரவணம்‌ செய்யவேண்டு 
மென்றும்‌, போசனத்துக்குமுன்‌ படனம்‌ செய்தால்‌ காமியபலன்‌ யாவும்‌ சித்திக்கு 
மென்றும்‌, போசனானந்தரம்‌ படனம்‌ செய்யின்‌ மோக்ஷம்‌ சித்திக்குமென்றும்‌ 
படனபலனும்‌ சிரவணபலனும்‌ அதிக விஸ்தாரமாகவும்‌, கந்தப்புராணம்‌ அகத்திய 
சம்மிதையிலுள்ள பார்வதி பரமேற்வர பிரங்னோத்தரமாகிய இரு நூறு 
சுலோகங்களுள்ள 106-வது அத்தியாயம்‌ புகலா நின்றது. 


ஒவ்வொரு புராணத்தின்‌ படனபலனும்‌ சிரவண பலனும்‌ அதிலதிலேயே 
கூறப்பட்டிருக்கும்‌. ஸ்ரீராமாயணத்தின்‌ படன பலமும்‌ சிரவண பலனும்‌ ஸ்ரீ ராமாயண 
த்திலேயே கூறப்பட்‌ டிருப்பதுமன்றிக்‌ காந்தம்‌ பிரமாண்டம்‌ நாரதீய முதலிய பல 
புராணங்களுள்‌ கூறப்பட்டிருத்தலால்‌ புராணங்கள்‌ யாவற்றுள்ளும்‌ ஸ்ரீமத்ராமாயணம்‌ 
சிறப்புடைத்‌ தென்றறியற்பாலது. 











